இது என்று நீங்கள்‌ 


வியப்படைகின்றீர்களா 





கடினமான கேள்விகளுக்கு 






பயங்கர சம்பவங்கள்‌ 
நமது உலகில்‌ 
அடிக்கடி 
சம்பவிக்கின்றன. அது 
உங்களது குடும்பம்‌ 
உட்பட அநேகரைப்‌ 
பாதிக்கின்றது. 
கெட்ட காரியங்கள்‌ 
நடக்கும்‌ பொழுது 
அது இயல்பாகவே 
பய உணர்வையும்‌, 
வேதனையையும்‌ 
சிலவேளைகளில்‌ 
கோபத்தையும்‌ 
உண்டு பண்ணுகின்றது. 
ஜனங்கள்‌ ஒருவேளை 
மரித்தோ அல்லது 
காயப்பட்டோ அல்லது 
வேறு ஏதும்‌ வகையில்‌ 
வேதனைப்பட்டூக்கொண்டிருக்கலாம்‌. 
உதவியற்றவராக அல்லது கோபத்துடன்‌ 
இருக்கும்‌ உனது உணர்வை புரிந்துகொள்ளக்கூடியதாக 
இருக்கின்றது. இது மிகவும்‌ அசாதாரணமானது என்று 
தோன்றும்‌. இப்படிப்பட்ட சம்பவம்‌ இனியும்‌ நடக்கலாம்‌ 
என்ற பயம்‌ உருவாகலாம்‌. 


2) 





ர. சோகம்‌ கொண்டு அழ நேரிடலாம்‌. 


அழுவதன்‌ மூலமாக ஏதோ ஒரு விடுதலையைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. இதைக்‌ குறித்து 

நீங்கள்‌ வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. 
சத்தியமும்‌ ஜீவனுமான ஒரே தேவனால்‌ அவற்றை 
உணர்ந்துகொள்ள முடியும்‌ என்பதுடன்‌ அவர்‌ 
உன்னை புரிந்துகொள்கின்றார்‌. மோசமான 
சம்பவங்கள்‌ நடைபெறும்‌ பொழுது தேவனும்‌ 
வேதனையடைகின்றார்‌. 


தேவன்‌ என்னை புரிந்து கொண்டு என்மேல்‌ 
அக்கறையுள்ளவராக இருக்கின்றாரா? 


அநேக கெட்ட காரியங்கள்‌ உலகில்‌ நடைபெறுவது 
ஏன்‌? 

இது நடைபெறுவதற்குத்‌ தேவன்‌ இடம்‌ கொடுத்தது 
ஏன்‌? 

இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலிருந்து நான்‌ 
வெளியேறுவது எப்படி? 


இப்பொழுது நங்கள்‌ கவலைப்படும்‌ காரியங்கள்‌ 
என்ன? அதனை கீழ்க்காணும்‌ சதுரத்துக்குள்‌ 
எழுதுங்கள்‌. 





Copyright © 2002, 2019 CEF Inc. Version 5.0. Tamil translation. All rights reserved. 


8) 





தேவன்‌ என்னை புரிந்து கொண்டு 
எனமேல்‌ அக்கறையுள்ளவராக 
இருக்கின்றாரா? 


ஆம்‌! ஜீவனுள்ள தேவன்‌ உன்னை அறிந்தவராகவும்‌ 
உன்மேல்‌ அக்கறையுள்ளவராகவும்‌ இருக்கின்றார்‌. 
அவர்‌ சகலவற்றையும்‌ அறிந்திருக்கிறார்‌. தேவன்‌ முழு 
உலகத்தையும்‌ படைத்ததுமட்டுமல்லாமல்‌ ஓவ்வொரு 
பகுதியிலும்‌ நடைபெறும்‌ அனைத்தையும்‌ அவர்‌ 
அறிந்திருக்கின்றார்‌ - எதுவும்‌ அவரை ஆச்சரியப்படூத்தாது. 
விபத்துக்கள்‌, யுத்தங்கள்‌, துப்பாக்கிப்‌ பிரயோகங்கள்‌ 
இவை அனைத்தையும்‌ அவர்‌ அறிந்திருக்கிறார்‌. பயங்கர 
சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, பூமி அதிர்ச்சி இவற்றையும்‌ 
தேவன்‌ அறிவார்‌. உன்னுடைய வாழ்க்கையிலும்‌ 
உனது குடும்பத்திலும்‌ நடைபெறுகின்றவற்றையும்‌ அவர்‌ 
அறிந்திருக்கின்றார்‌. உனது சிந்தனையைக்‌ குறித்தும்‌ நீ 
எவ்வாறு உணர்கின்றாய்‌ என்பதனைக்‌ குறித்தும்‌ அவர்‌ 
அக்கறையுள்ளவராக இருக்கின்றார்‌. உனது உள்ளத்தில்‌ 
இருக்கும்‌ கேள்விகளையும்‌ அவர்‌ அறிவார்‌. நீ கடந்து செல்லும்‌ 
பாதையை எவரும்‌ புரிந்துகொள்வதில்லை என உணரலாம்‌, 
ஆனால தேவன்‌ புரிந்துகொள்கின்றார்‌. 
த. ட நடைபெற்றதைக்‌ குறித்த உனது 

இ சிந்தனை அல்லது உணர்வு 
என்ன என்பதனை கீழே 
உள்ள வரிகளில்‌ எழுதுக. 










ல. 


ஆ 





தேவன்‌ உன்னை அறிந்திருப்பது மட்டுமல்ல, 
உன்னுடைய சிந்தனைகள்‌, உணர்வுகள்‌ 
எப்படியாயிருந்தாலும்‌, தேவன்‌ உன்னை நேசிக்கிறார்‌. 
வேதம்‌ சொல்லுகின்றபடி தேவன்‌ அனாதி அன்பினால்‌ 
உன்னை நேசிக்கிறார்‌ (எரேமியா 31:3). தேவன்‌ 
உன்னைச்‌ சிருஷ்டித்த படியினால்‌ வேறு எவரையும்‌ 
விட அவர்‌ உன்னை அறிந்திருக்கின்றார்‌. நீ 
தேவனைக்குறித்து ஒருபோதும்‌ சிந்திக்காமல்‌ 
இருந்திருக்கலாம்‌ ஆனால்‌ அவர்‌ உன்னைக்‌ குறித்து 
சிந்திப்பவராக இருக்கின்றார்‌. ஒன்றும்‌ அவருடைய 
கட்டூப்பாட்டுக்குள்‌ இல்லாதது போல காட்சியளிக்கும்‌ 
வேளையில்‌ கூட தேவன்‌ சகலவற்றையும்‌ தனது 
ஆளுமைக்குள்‌ வைத்திருக்கின்றார்‌ என்பதனை 

நீ அறிந்துகொள்ள வேண்டும்‌ என அவர்‌ 
விரும்புகின்றார்‌. கெட்ட காரியங்கள்‌ இவ்வுலகத்தில்‌ 
நடைபெற்றாலும்‌, அவர்‌ முழுமையாக நல்லவராக 
இருக்கின்றார்‌. தவறான காரியம்‌ எதனையும்‌ அவர்‌ 
ஒருபோதும்‌ செய்ய மாட்டார்‌. அவர்‌ பரிசுத்தமானவர்‌ 
- முழுமையும்‌ தூய்மையுமானவர்‌. உன்னைச்‌ 
சுற்றியிருக்கின்ற அனைத்தும்‌ 
தவறாக நடந்தாலும்‌ உன்னால்‌ 
தேவனை நம்ப முடியும்‌. 





அநேக... 
வைய கள்‌: 2:22 
நடைபெறுவது ஏன? 


தீ, வெள்ளம்‌ போன்ற பேரழிவுகள்‌ 
நடைபெறுவது ஏன்‌? சண்டைகளும்‌ 

மரணமும்‌ ஏற்படுவது ஏன்‌? இவை போன்ற 
தீய காரியங்கள்‌ எப்பொழுதுமே இங்கு 
இருந்ததில்லை. தேவன்‌ உலகைப்‌ படைக்கும்‌ 
பொழுது அதைப்‌ பரிபூரணமாய்‌ சிருஷ்டித்தார்‌. 
அனைத்தும்‌ அழகாகவும்‌ நல்லதாகவும்‌ 
இருந்தது. நடந்தது என்ன? ஏன்‌ காரியங்கள்‌ 
தவறாக சென்றது? 


முதல்‌ மனிதர்கள்‌ தேவனை புறக்கணிக்க 
தெரிவு செய்ததிலிருந்து இது ஆரம்பிக்கத்‌ 
தொடங்கியது. தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு 
மாறாக அவர்கள்‌ தங்களுக்கு வேண்டியதை 
செய்தார்கள்‌. கீழ்படியாமை பாவம்‌ என்று 
அடையாளம்‌ காணப்படுகின்றது. பாவம்‌ இவ்‌ 
உலகத்திற்குள்‌ பிரவேசித்ததிலிருந்து, 
தேவனுடைய பரிபூரணமான சிருஷ்டிப்பை 
குலைத்தது. இயற்கையில்‌ தீய காரியங்கள்‌ 
நடைபெற ஆரம்பித்தது - சூறாவளிகள்‌, புயல்‌ 
மற்றும்‌ பூமியதிர்ச்சி போன்றவைகள்‌. பாவத்தின்‌ 
நிமித்தம்‌ வேதனையும்‌ மரணமும்‌ இந்த 
உலகத்திற்குள்‌ வந்தது. 





அதனை விட மோசமான காரியம்‌ என்னவென்றால்‌, 
அந்த நிமிஷம்‌ முதல்‌ உலகத்தில்‌ பிறந்த அனைவரும்‌ 
ஜென்மீக பாவத்தோடு பிறக்க ஆரம்பித்தனர்‌. 
மற்றவர்களை வேதனைப்படுத்துதல்‌ வெறுத்தல்‌, சண்டை, 
கொலை, களவு மற்றும்‌ இழிவுபடுத்துதல்‌ போன்றவற்றை 
பாவத்தின்‌ காரணமாக ஜனங்கள்‌ செய்தார்கள்‌. 


பயங்கரமான காற்றுகளுக்கோ அல்லது பூகம்பங்களுக்கோ 
நீ பொறுப்பல்ல. பெற்றோர்கள்‌ விவாகரத்து 
செய்துகொண்டால்‌ அதற்கு அப்பிள்ளை பொறுப்பாக 
முடியாது. அது அப்பிள்ளையின்‌ தவறல்ல. 


நானும்‌ நீயும்‌ பரிபூரண தேவனுக்கு பிரியமில்லாத 
காரியங்களை செய்கின்றோம்‌. பாவத்தின்‌ காரணமாக 
வேதனையும்‌ மரணமும்‌ ஏற்பட்டது. பாவம்‌ பூமிக்குள்‌ 
வந்ததினிமித்தம்‌ அது மரணத்தையும்‌ அழைத்து வந்தது 
(ரோமர்‌ 5:12) என வேதாகமம்‌ கூறுகின்றது. 


பாவம்‌ என்று உங்களால்‌ சிந்திக்க கூடிய காரியங்கள்‌ 
என்ன? 











பாவம்‌ அநேக கெட்ட காரியங்களை 
உலகத்துக்குள்‌ கொண்டு வந்தது. 
ஆயினும்‌ தேவன்‌ மாறாதவராய்‌ 
இருக்கிறார்‌. எது நடைபெற 
வேண்டும்‌ எது நடைபெறக்‌ 
கூடாது என்று தேவன்‌ 
தீர்மானங்களை எடுக்கின்றார்‌. 








அறவ அனலை ளி 


இது நடைபெறுவதற்குத்‌ 
தேவன்‌ 


எம்மால்‌ புரிந்துகொள்ள முடியாத தீய காரியங்கள்‌ 
நடைபெறுவதற்கு தேவன்‌ சில வேளைகளில்‌ 
இடங்கொடுக்கின்றார்‌. இவை பாவத்திற்கான 
விளைவாகும்‌. தவறான காரியங்களை ஜனங்கள்‌ 
செய்வதிலிருந்து அவர்களை தேவனால்‌ 
தடுக்க வல்லமை உண்டு ஆயினும்‌ தவறான 
தெரிவுகளுக்கு மாறான தெரிவுகளை எடூப்பதற்கான 
சுதந்திரத்தை அவர்‌ கொடுத்திருக்கின்றார்‌. 
இயற்கையின்‌ மேலும்‌ அவருக்கு வல்லமை 
இருக்கின்றது, ஆனால்‌ அவர்‌ எப்பொழுதும்‌ 
காற்றையோ அல்லது தீயையோ நிறுத்துவதில்லை. 













பாவம்‌ கெட்ட காரியங்களை உருவாக்கினாலும்‌, 
தேவனுக்கு அதற்கூடாகவும்‌ நல்லதை உருவாக்க 
முடியும்‌. மனிதர்கள்‌ அடிக்கடி மற்றவர்கள்‌ மேல்‌ 
அக்கறை காணபிக்கின்றார்கள்‌. மற்றவர்களுக்கு 
உதவி செய்வதற்கு சிலர்‌ தமது உயிரை பணயம்‌ 
வைக்கின்றார்கள்‌. மிக முக்கியமாக தேவனைக்‌ 
குறித்தும்‌ அவர்‌ அவர்களுக்கு எவ்வளவு 
முக்கியமானவர்‌ என்பதனையும்‌ ஜனங்கள்‌ 
சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள்‌. தீய காரியங்கள்‌ 
நடைபெறும்‌ போது ஜனங்கள்‌ செய்த நன்மையான 
காரியங்கள்‌ எவற்றை நீர்‌ கண்டிருக்கினறீர்‌? 





உன்னால்‌ காண முடியாவிட்டாலும்‌, தேவன்‌ 
சகலவற்றையும்‌ தனது ஆளுகைக்குள்‌ 
வைத்திருக்கின்றார்‌. தேவன்‌, அது 
நடைபெற இடம்‌ கொடுத்தது ஏன்‌ 

என்று உன்னால்‌ புரிந்துகொள்ள 
முடியாமல்‌ போகலாம்‌. நீ வேதனையை 
அனுபவிக்கும்‌ போது, அதனை தேவனும்‌ 
அனுபவிக்கின்றார்‌ என்பதனை உன்னால்‌ 
அறிந்து கொள்ள முடியும்‌. இந்த 
பயங்கரமான நேரங்களிலும்‌ தேவன்‌ 
அங்கிருக்கின்றார்‌. நீ கவலையோடு 
அல்லது குழம்பி இருக்கும்‌ போது 

அவர்‌ உன்னை புரிந்து கொள்கின்றார்‌. 
நீ உணர்ந்து கொள்கின்றவற்றை 

அவர்‌ அறிவதுடன்‌ உன்னைக்குறித்து 
அக்கறையுள்ளவராகவும்‌ 

இருக்கின்றார்‌. அவர்‌ உன்னை 
நேசிக்கின்றார்‌. இப்படிப்பட்ட 

காரியம்‌ நடைபெறுவதற்கு தேவன்‌ | 
இடமளிக்கும்‌ போது, அவர்‌ ்‌ 
உன்னோடு அதனைக்‌ கடந்து செல்வதற்கு 
ஆயத்தமாகவும்‌ இருக்கின்றார்‌. 








ராட்‌... ஜஜ 


இப்படிப்பட்ட மோசமான 


சூழ்நிலையிலிருந்து 
நான்‌ வெளியேறுவது 


எப்படி? 


எது எப்படி நடைபெற்றாலும்‌ தேவன்‌ அதிலிருந்து 
நீ வெளியேறுவதற்கு உதவி செய்வார்‌. நீ 
தேவனுடைய பிள்ளையானால்‌, நீ 
தேவனுடைய குடும்பத்தில்‌ ஒரு அங்கத்தவர்‌ 
என்ற முறையில்‌ அவர்‌ உன்னைக்‌ 
கண்காணித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. தேவன்‌ 
உலக பிதாக்களைப்‌ போன்றவர்‌ அல்ல-அவர்‌ 
பரிபூரணமானவர்‌. உன்னுடைய பரலோக 
பிதாவாய்‌ இருந்துகொண்டு கடினமான 
நேரங்களில்‌ உனக்கு உதவி செய்ய அவர்‌ 
மாக விரும்புகின்றார்‌. 


தேவன்‌ தன்னுடைய பரிபூரண வீடாகிய 
பரலோகத்தில்‌ வாசம்‌ செய்கின்றார்‌. அவருடைய 
ஒரே பேறான குமாரானாகிய இயேசு கிறிஸ்துவும்‌ 
அங்கே ஜவிக்கின்றார்‌. தேவன்‌ பரிசுத்தமுள்ள 
தேவனாய்‌ இருப்பதினால்‌ உலகத்தின்‌ பாவத்தை 
அவதாணிக்காமல்‌ அவரால்‌ இருக்க முடியாது. 
பாவம்‌ தண்டிக்கப்பட வேண்டியதொன்றாகும்‌. 
பாவத்தின்‌ தண்டனை மரணம்‌ என்று வேதாகமம்‌ 
நமக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கின்றது (ரோமர்‌ 
0:23): மரணம்‌ என்பது உன்னைச்‌ 

சதாகாலமும்‌ தேவனைவிட்டுப்‌ பிரித்து 
வேதனைக்குரிய இடமொன்றில்‌ உன்னை 
நிறுத்துவதாகும்‌. பாவத்தின்‌ பிரச்சனையை 
தீர்ப்பதற்கான தேவனுடைய திட்டம்‌ என்னவெனில்‌ 
தனது ஒரேபேறான குமாரனை நீயும்‌ நானும்‌ 
அனுபவிக்க வேண்டிய தண்டனையை 
ஏற்றுக்கொள்வதற்காக அவரை அனுப்புவதாகும்‌. 


















தேவன்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு 
குழந்தையாய்‌ இந்த உலகத்துக்கு அனுப்பினார்‌. 
அவா்‌ தேவனுடைய குமாரனாயிருககின்றபடியால்‌, 
அவர்‌ ஒருவரே ஒருபோதும்‌ பாவம்‌ செய்ததில்லை. 
அவர்‌ வளாநது வருகின்ற வேளையிலும்‌, இயேசு 
ஒரு தவறையேனும செய்ததில்லை. உனது 
பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கான 
நாளும்‌ வந்தது. அவரும்‌ பாடுகளை 
அனுபவித்திருப்பதால்‌ ந முகங்‌ கொடுக்கின்ற 
பயங்கரமான காரியங்களை தேவனால்‌ 
புரிந்துகொள்ள முடிகின்றது. மனிதர்கள்‌ காததராகிய 
இயேசு கிறிஸ்துவை, அவருடைய குமாரனை 
சிலுவையில்‌ வைத்து ஆணிகள்‌ அறைநததை அவா 
பார்தது வேதனையடைநதிருக்கினறார்‌. இரத்தம்‌ 
சிந்தி கொடூரமான மரணத்தை ஏற்று மரித்ததினால்‌, 
இயேசுவும்‌ பாடனுபவித்திருக்கினறார்‌. உனது 
பாவத்தை மனனிப்பதற்கான வழி இது ஒன்றே 
என்பதனை தேவன்‌ அறிந்திருந்தார்‌. 





உனக்காகப்‌ பாடுபட்டு மரிக்க இயேசு சித்தம்‌ 
கொண்டார்‌. இயேசு சிலுவையில்‌ மரித்து, 
அடக்கம்பண்ணப்பட்டு மூன்று நாளில்‌ தேவன்‌ 
அவரை உயிருடன்‌ எழுப்பினார்‌ (1கொரிந்தியர்‌ 
15:3-4) என வேதாகமம்‌ கூறுகின்றது. இது 
உண்மை என்பதனை நாம்‌ அறிவோம்‌ 

ஏனெனில்‌ இயேசு தனது பிதாவாகிய தேவனிடத்தில்‌ 
பரலோகத்திற்கு செல்லும்‌ முன்‌ அநேக 

மக்கள்‌ இயேசுவை உயிருடன்‌ இப்பூமியில்‌ 
கண்டிருக்கின்றார்கள்‌. அவர்‌ உயிர்‌ உள்ளவராய்‌ 
பரலோகத்தில்‌ இன்றும்‌ இருக்கின்றார்‌. 


தேவன்‌ தனது குமாரனை அனுப்பியதன்‌ மூலம்‌ 
அவர்‌ உன்னை எவ்வளவாக நேசிக்கின்றார்‌ 
என்பதனைக்‌ காண்பிக்கின்றது. உன்னை தனது 
சொந்த குடும்பத்தின்‌ ஒரு அங்கமாக மாற்ற அவர்‌ 
விரும்புகின்றார்‌. 





நீ தேவனுடைய குடூம்பத்தில்‌ ஒரு 
அங்கத்தவனாக மாறுவது எப்படி? 


இயேசுவின்‌ நாமத்தின்‌ மேல்‌ விசுவாசமுள்ளவர்களாகி, 
அவரை ஏற்றுக்கொள்ளும்‌ எவராயினும்‌ அவர்கள்‌ 
தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள்‌ என (யோவான்‌ 
1:12) வேதாகமம்‌ கூறுகின்றது. உன்னை உனது 
பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ளக்கூடியவர்‌ இயேசு ஒருவரே 
என்பதை நீ நம்புவாயேயானால்‌, உனது உள்ளார்ந்த மனதை 
மாற்றி உன்னை தனது சொந்த பிள்ளையாக மாற்றுவார்‌. 
இயேசுவை விசுவாசிப் தன்‌ மூலம்‌ தேவனுடைய 
குடும்பத்தில்‌ அங்கம்‌ வகிக்க விரும்புகின்றாயா? இது 
போன்ற வசனங்களைப்‌ பயன்படுத்தி அதனை தேவனுக்கு 
உன்னால்‌ கூற முடியும்‌. 


அன்பார்ந்த தேவனே, நான்‌ பாவம்‌ செய்துள்ளேன்‌ என்பது 
எனக்குத்‌ தெரியும்‌, எனக்காக உயிர்நர்த்து மீண்டும்‌ 
எழும்பிய இயேசு கிறிஸ்து உம்முடைய குமாரன்‌ என்று 
விசுவாசிக்கிறேன்‌. இயேசுவை என்னுடைய இரட்சகராக 
ஏற்றுக்கொண்டு உம்முடைய குடும்பத்தில்‌ ஒரு 
அங்கத்தவனாக மாற விரும்புகின்றேன்‌. உமக்கு 
நன்றி, இயேசுவின்‌ நாமத்தில்‌, ஆமென்‌. 


இயேசுவை உன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 
பொழுது தேவன்‌ உன்னுடைய பாவங்களை மன்னித்து 
தன்னுடைய குடும்பத்தில்‌ ஒரு அங்கத்தவனாக 
உன்னை ஏற்றுக்‌ கொள்வார்‌. இப்பொழுது இதனை 
நீ செய்தாயேயானால்‌, ந தேவனுடைய குடும்பத்தில்‌ 
ஒரு அங்கத்தவனாக மாறியது எப்பொழுது என்பதை 
ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ளும்படி, கீழ்க்காணும்‌ 
கோடுகளுக்கு மேல்‌ உன்னுடைய பெயரையும்‌ 
திகதியையும்‌ எழுதி வைத்துக்‌ கொள்‌. 


டை நித்தி 


உனது பரலோக தந்தையாகிய, 
தேவன்‌ உன்னை 
ஆறுதல்படுத்துவார்‌. 


உனது பரலோக தந்தையாகிய, தேவன்‌ 

நீ இப்பொழுது உணர்கின்ற வேதனையை 
குணமாக்க அவர்‌ உனக்கு உதவுவார்‌. ஒருநாள்‌ 
நீ தேவனுடன்‌ கூட பரலோகத்தில்‌ வாழ்வதற்கு 
போவாய்‌ அங்கே கஷ்டம்‌ இல்லை, கவலையோ 
மரணமோ இல்லை. இயேசு இப்பூமிக்கு மீண்டும்‌ 
வரும்போது, இந்த உலகத்தில்‌ பாவத்தால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட சகல பிரச்சனைகளையும்‌ அவர்‌ 
குணமாக்குவார்‌. மீண்டும்‌ ஒருதடவை இதனை 
பூரணமாக்குவார்‌. 

எதைக்‌ குறித்தும்‌ எவ்வேளையிலும்‌ உன்னால்‌ 
தேவனுடன்‌ பேச முடியும்‌. அதைத்தான்‌ 

ஜெபம்‌ என அழைக்கின்றோம்‌. இப்புத்தகத்தில்‌ 
எழுதியவற்றை தேவனுக்கு கூற முடியும்‌. 
யாருக்கும்‌ சொல்ல முடியாதவற்றைக்கூட 
தேவனுக்கு கூற முடியும்‌. இப்பொழுது தேவனுடன்‌ 
பேசிக்கூற விரும்பும்‌ காரியம்‌ என்ன? 


அவற்றை கீழே உள்ள பெட்டிக்குள்‌ எழுதுக: 


14 


தேவன்‌ உனது ஜெபத்தைக்‌ கேட்டு பதில்‌ அளிப்பார்‌. 
அப்படியானால்‌ இனிமேல்‌ ஒரு கெடூதலும்‌ நடக்காது 
என்பதா? இல்லை, தீய காரியங்கள்‌ எப்பொழுதும்‌ 
எமது உலகத்தில்‌ நடைபெறும்‌. ஆனால்‌ தேவன்‌ 
உன்னோடு எப்பொழுதும்‌ இருக்கின்றார்‌ என்பதனை 
உன்னால்‌ அறிந்துகொள்ள முடியும்‌. தேவன்‌ உன்னை 
விட்டு விலகமாட்டார்‌ (எபிரேயர்‌ 13:5) என அவர்‌ 
வாக்குக்கொடுத்திருக்கின்றார்‌. அதுமட்டுமல்லாமல்‌ 
கர்த்தர்‌ உனக்கு உதவிசெய்பவர்‌ எனவும்‌ (எபிரேயர்‌ 
13:6) வேதாகமம்‌ கூறுகின்றது. நீ பயப்படத்‌ 
தேவையில்லை. தேவனை நம்பு. எதனையும்‌ தாண்டிச்‌ 
செல்ல தேவன்‌ உனக்கு உதவுவார்‌. 


தேவன்‌ உன்னை அதிகமாக நேசிக்கின்றபடியால்‌ 
வேதாகமம்‌ என பெயர்பெறும்‌ அவருடைய 
வார்த்தைகளடங்கிய புத்தகத்தில்‌ தனது வாக்கை 
உனக்காக கூறிவைத்திருக்கின்றார்‌. கடினமான 
வேளைகளை கடந்துசெல்வதற்கு உதவியாக 

அநேக வேத வசனங்கள்‌ வேதாகமத்தில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை மனப்பாடம்‌ 
செய்துகொண்டு பயம்‌ வரும்‌ வேளைகளில்‌ அல்லது 
கவலைப்படும்‌ போது இவற்றை கூறிக்கொள்‌. தேவன்‌ 
உன்னை எப்பொழுதும்‌ நேசிக்கின்றார்‌ என்பதுடன்‌ 
இக்கடினமான வேளையை கடந்து செல்வதற்கும்‌ அவர்‌ 
உனக்கு உதவிசெய்யவும்‌ விரும்புகின்றார்‌. 


உ“... நான்‌ (கர்த்தர்‌) உன்னைவிட்டு விலகுவதுமில்லை.” 
எபிரேயர்‌ 13:5. 


உ “கர்த்தர்‌ எனக்குச்‌ சகாயர்‌, நான்‌ பயப்படேன்‌,” 
எபிரேயர்‌ 13:6. 


உ “கர்த்தரே எனது கன்மலையும்‌ மீட்பருமாவார்‌” 
சங்கீதம்‌ 61:2. 


[4 
ஓ ட்‌ 


தம்மை நோக்கிக்கூப்பிடுகிற யாவருக்கும்‌ தேவன்‌ 
சமீபமாய்‌ இருக்கிறார்‌.” சங்கீதம்‌ 145:18. 

“தேவன்‌ நமக்கு அடைக்கலமும்‌ பெலனும்‌, 
ஆபத்துக்காலத்தில்‌ அனுகூலமான துணையுமானவர்‌.” 
சங்கீதம்‌ 46:1. 


Since 1937 


ர... 





CEFSL T.P - 081-7214714 


